வெளியீடு எண் 164 . 


மோட்டார் வான் நெ 


இன்பம் : 


631 / 


தருமபுர ஆதீனம் , 


குருபாதம் 


631 


NAADALS 


திருக்கயிலாய பரம்பரைத் தருமபுர ஆதீனம் 

இருபத்தைந்தாவது மகா சந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த 

பரமாசாரிய சுவாமிகள் 
ஆணையால் வெளி வருவது . 

1948 . 


630 


இன்பம் 


631 


எழுதியவர் : 
ஆதீனக்கல்லூரிப் பேராசிரியர் , 
ச . தண்டபாணி தேசிகர் . 


நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் 

நரகத்தில் இடர்ப்படோம் நடலை -இல்லோம் - 
ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் 

இன்பமே எங்காளும் துன்பம் இல்லை 
தாம் ஆர்க்கும் குடியல்லாத் தன்மை யான 

சங்கரன் நல் சங்கவெண் குழைஓர் காதில் 
கோமாந்கே நாம் என்றும் மீளா ஆளாய்க் 

கொய்மலர்ச்சே வடி இணையே குறுகினோமே : 


- திருநாவுக்கரசர் . 


குருபாதம் 


படித்துப் பாருங்கள் . 


சமயப் பிரசாரத் தொடக்க 
விழா இறைவன் அருளால் 
நல்வழியின் பின் இன்பமிர்க 
நிகழ்கின்றது. பூவின் மணம் 
போலஉயிருக்குமணம் சமயம் . 
மண மில்லா 

மலர் மகிழ்ச்சி 
தராது . சமயமில்லா உயிரும் 
அப்படியே ஒழுக்கம் பழக்கம் 
எல்லாம் சமயமே ! உண்மைச் 
சமய நிலை அமைதியை 
யளிப்பது. 
இன்பம் இருக்கிறது . 

அன்புடையார் 
ன்பம் பெறுவார்க 


அமைதியில் 


ஆதலால் 


களாக , 


குருபாதம் 


இன்பம் .. 


காமெல்லோரும் இன்பத்தையே விரும்புகிறோம் , 
எங்கும் இன்பம் என்பதே பேச்சு , பார்ப்பதால் 
இன்பம் . கேட்பதால் இன்பம் . உண்பதால் இன்பம் . 
நுகர்வதால் இன்பம் . தொடுவதால் இன்பம் . ஆகவே , -- 
இன்பம் என்பது நம்முடைய கண் , காது , மூக்கு 
நாக்கு , உடல் வழியாக உயிர் அடையும் களிப்பே . 
கண் முதலிய ஐந்தும் , இன்ப வழிகள் , இவற்றைப் 
பொறிகள் என்று சாத்திரம் கூறும் . இந்தப்பொறி 
கள் உருவம் முதலிய பொருள்களைச் சென்று 
பற்றும் . அப்பொருள்களே புலன்கள் . 
பொறிகள் புலன்களைச் சென்று பற்றும்போது 
உண்டாகும் கலப்பிலே விளையுங் களிப்பே இன்பம் 
என்பது . 


உண 


அந்தக் கலப்பிற்கு ஏதாவது தடை யுண்டானாலோ , 
கைக்கெட்டியது வாய்க்கெட்டாமல் போனாலோ , 
கலப்பு மிகுந்தாலோ , குறைந்தாலோ ஒருவெறுப்பு 
ண்டாகும் . அது தான் துன்பம் . 
ஒரு மனிதனுடைய முயற்சியும் இருவகையில் 
எழும்புகிறது . ஒன்று இன்பத்தைப் பெற . மற் 
ரொன்று துன்பத்தை நீக்க . இந்த இரண்டில் இன்பத் 
தைப் பெறுவது மாத்திரம் இன்பமாகாது , 

துன் 
பத்தை நீக்குவதும் இன்பமே . இந்த இரண்டும் 
ஒன்று சேர்ந்த இன்பந்தான் இன்பமாகும் . மனித 
முயட்சி இந்த இரண்டிற்குமாகத்தான் . மனிதன் 
இன்பவெறியால் எத்தகைய துன்பத்தையும் பொருட் 
படுத்துவதில்லை . உருக்குத் தொழிற்சாலைகளில் 
செக்கச் செவேலென்று பழுக்கக் காய்ந்த இரும்பைக் 
சையா பிடித்துக் கம்பி இழுக்கிறான் . உறைபனி 
யில் உடல் வெடிக்கச் செல்கின்றான் . கொந்தளிக்கும் 
கடலில் குடல் நடுங்கிக்கொண்டே செல்கின்றான் . 
பத்துப்பானை யுயரத்திலிருந்து பதட்டமில்லாமல் 


3 


.. 


பாய்கின்றான் . எல்லாம் எதனால் ? இன்ப வெறி 
யால்தானே ! 

இவ்வண்ணம் பண்டிதர்களை , பாமரர்களை , 
ஞானியை மயக்கி நிற்கும் இன்பக்களி - சிறப்பது 
எங்கே ? ஒருவன் மன உழைப்போ உடல் உழைப்போ 
இல்லாமல் குந்தியிருந்து உண்கிறான் . அவனுக்குச் 
சோற்றைக் கண்டால் பிடிப்பதில்லை . காலை . எட்டு 
மணியும் பன்னிரண்டு மணியும் இரவ எட்டுமணியும் 
இடைவேளையும் சாப்பிடச்சொல்கிறது . மணிக் 
கணக்குக்காகச் சாப்பிடுகிறான் . பசிக்காகச் சாப்பிடு 
வதில்லை . அவனுக்குச் சுவையுள்ள உணவு நஞ்சா 
கிறது . ஒருவன் எட்டு மணி நேரம் கொத்துகின்றான் . 
வெட்டுகிறான் ; படிக்கிறான் ; பாடுகிறான் ; பசி வயிற் 
றைக் கிள்ளுகிறது . சாதம் வருகிறது . என்ன 
ஆனந்தம் . 

இலைக்கு வருமுன்னே ஆகாரக்குடல் 
அசைவுண்டாகி தயாராகிக்கொள்கிறது... 

வாய்நீர் 
சுரந்து உணவைக் கரைக்கத் தயாராகிவிடுகிறது . 
அமுத உணவை ஆனந்தமாகச் சுவைக்கிறது . வ் 


வாறே எல்லா இன்பங்களிலும் . ஆதலால் இன்பம் 
சிறப்பது எங்கே ? துன்ப துகர்ச்சியின் பிறகுதானே . 
பனியால் வாடிய தாமரையே இளவேனிலை நோக்கி 
மகிழ்கிறது . 

இத்தகைய துன்ப நீக்கமும் இன்பப் பேறுமே 
மனித வாழ்க்கை . பொழுது விடிந்து பொழுது 
போகும்வரை மனிதன் இதற்காகவே பாடுபடுகிறான் . 
பாடுபடுகிறவன் இருந்து சாப்பிடுகிறவனைப் பார்த்து 
* என்ன இவனுக்கும் சாண் வயிறு , நமக்கும் சாண் 
வயிறுதானே , நான் உழைக்கவேண்டும் . இவன் 
மட்டும் உட்காந்து உண்ணவேண்டுமா ? 
எண்ணுகிறான். உடனே போராட்டம் தொடங்கு 
கிறது . எங்கே ? உழைப்பவன் மனத்தில் , உடனே 
உழைப்பாளிகள் பலரைக் கூட்டி உணர்த்துகிறான் .. 
உழைப்பாளிகள் திரண்டு எழுகின்றனர் . அதனால் 
பாதிக்கப்படுகின் றவன் தடுக்கின்றான் . 
மனப்போராட்டம் வாய்ப்போராட்டமாக வளர்ச்சி 
யடைகின்றது . அது முற்றிக் கைப்போராட்டம் 


என்று 


உடனே 


15 


கத்திப் போராட்டம் , அணுக்குண்டுப் போராட்டம் 
ஆகிறது . நாட்டுப்போராட்டம் அரசியற்போராட் 
டம் எனப் பெயர் சூட்டிக் கொள்ளுகின்றது . 
நாட்டை நாசமாக்குகின்றது . இத்தகைய போராட் 
டத்திலேயே மனிதன் உருவாகிறான் . போராட்டத் 
தாலேயே போகத்தை விரும்புகின்றான். போகம் 
அல்லது இன்பம் என்பது போராட்டத்திலே விளை 
வதா ? அன்புகனிந்த இடத்தில்விளைகின்ற போகத்தை 
ஆத்திரம் கனிந்த இடத்தில் அடைய எண்ணுகிறானே . 
என்ன புத்தி போராட்டத்தால் விளையும் இன்பத்தை 
ஒருவன் - அடைத்தால் மற்றொருவன் தடுக்கிறான் . 
மற்றவன் என்ன தான் சாமர்த்தியமாக நடந்தாலும் 
தானே தடையேற்படுகிறது . அந்தத் தடைகள் 
யாரால் உண்டாயின ? ஏன் உண்டாயின் ? எப்படி 
உண்டாயின ? என்று என்ன தான் ஊகித்தாலும் 
சொல்லமுடிவதில்லை . பெருமுயற்சி செய்தும் பெற 
முடியாத இன்பங்களும் உண்டு . சிறு முயற்சியி 
னாலே பெரிய இன்பங்கள் விளைதலும் உண்டு . 


6 


இவற்றையெல்லாம் இருந்து நோக்கினால் - ஊன்றி 
அறிந்தால் - நமது பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்ட 
தொரு சக்தி வேலைசெய்கிறதென்பது நன்கு தெரி 
யும் . அந்தச் சக்திதான் ஊழ்வினையின் சக்தி . அந்த 
வினையின் வன்மையை வெல்லவேண்டும் . வென் 
சால் தடையில்லா இன்பங் கிட்டும் . வெல்ல நம்மால் 
மட்டும் முடியாது . 

தக்க துணையம் வேண்டும் . 
குருடனுக்குக் குருடன் வழி காட்டினா போலத் 
துணையும் வினைபிடித்த துணையாக இருந்தால் பய 
னுண்டா ? வினை விண்ட துணையாக இருக்கவேண்டு 
மல்லவா ? வினைவிண்ட துணைதான் கடவுள் . அது 
தான் எல்லாவற்றையும் கடந்த பொருள் . அதை 
இன்பக்காலத்தும் , துன்பக்காலத்தும் , எங்கும் , என் 
றும் துணையெனக் காண்பதே சமயம் அல்லது மதம் 
அல்லது கொள்கை . 


சடியந்தான் அலையும் மனத்திற்கு அமைதியளிப் 
பது ; பொறாமை , கோபம் , தாபூழ் முதலான மனப் 


7 


புயலைப் போக்கிச் சாந்தியளிப்பது ; தன்னலத்தைப் 
போக்கிப் பொதுவான அன்பை வளர்ப்பது . 


உண்மையான சமயத்தில் போட்டியில்லை ; 
பொறாமையில்லை; உயர்வு இல்லை ; தாழ்வு இல்லை ; 
வேண்டாதவன் இல்லை; வேண்டியவன் . இல்லை; 
இன்பமே எந்நாளும் துன்பமில்லை . 


என் கடவுள் பெரிது , உன்கடவுள் பெரிது என்ற 
எண்ண வேற்றுமைகள் சமயக் கொலைக்களத்திற். 
காணப்படும் முட்புதர்கள் . பெரிய அனலுக்கு முன் 
ஈரமில்லை . அதுபோல ஆண்டவன் சந்நிதியில் 
வேற்றுமைக்கு - சிறுமைக்கு - மறத்திற்கு - இடமே 
யில்லையென்பதும் துணிபு. 


உலகத்திலுள்ள எந்தச் சமயமும் நீ ஏழையாகவே 
இரு , அரைப்பட்டினியால் அவதிப்படு , கிடைத்த 
காசை என் பேராற் செலவழித்துவிட்டு உன் உணவுக் 
காக . வருந்து என்று சொல்லவில்லை . 

உழை புசி. 


- சால்கின்றது . 

3 
பாடுபடு வீடு பெறு . செம்பொன் தேடு 

ன்பம் காடு . 
என்றே சொல்கின்றன . 

எந்தச் சமயமும் உயிர்ச் சுதந்திரத்தை மறுப்ப 
தில்லை. அறிவுக்கு அடிமையாகு என்று மட்டும் 

பொன்னுக்காக , பொருளுக்காக , 
ஆட்சிக்காக அடிமையா காதே . காமார்க்கும் அடிமை 
யல்லோம் . நமனுக்கும் அஞ்சோம் என்று தான் 
சொல்கின் 

றன . 
எந்த மதமும் நீ முட்டாளாகவே முன்னேற்ற 
வுணர்ச்சி , அறிவு வளர்ச்சி, ஆராய்ச்சி வன்மை 
யின்றியே இருந்துவிடு , நீ கல்லுக்குச் சமம் , என்று 
சொல்லவில்லை . படி படி என்றே சொல்லுகின் றன . 
அதாவது நெற்கதிர் , பால்முற்றி மணி முதிர 
முதிரத் தலை வணங்குவதுபோல நீ படிக்கப் படிக்கத் 
தானே படிவாய் என்கிற 


எந்த மதமும் ஆராய்ச்சிக்கு இடந்தராத மூடப் 
பழக்கத்தைப் பரம்பரை பரம்பரையாக அப்படியே 


கடைப்பிடித்து நட என்று கட்டாயப்படுத்தவில்லை. 
உலகப்பொருள்களை ஆராய்வதே ஆராய்ச்சி என்று 
எண்ணாதே , கண்ணாடிக் குழாய்களை உடைப்பதே 
கருத்து என்று எண்ணாதே , அணுக்குண்டு ஆராய்ச்சியே 
அறிவின் எல்லை என்று எண்ணாதே , உன்னை ஆராய்ந் 
தாயா ? உன் உடலை ஆராய்ந்தாயா ? நீயும் உன் உட 
லும் சேர்ந்ததன் காரணத்தை ஆராய்ந்தாயா ? சேர்த் 
தவனை உனக்குத் தெரியுமா ? அவனைத் தெரியாதபடி 
உன் வியாபகமான அறிவைத்தடுத்திருக்கின்ற தடை 
யைப் பற்றித்தான் உனக்கேதாவது தெரியுமா ? என்ற 
ஆராய்ச்சி ஞானத்தை நுணுகி நுணுகி யதிகப்படுத்து 
இத்தகைய சமய உணர்ச்சி 

நாட்டுக்கு 
எவ்வளவு தேவை என்பதைச் சற்று சிந்தியுங்கள் . 
தான் பிழைக்கத் தெரியாதவன் தம்பி பிழைக்க வழி 
காட்டின கதைபோலத் தன்னைப்பற்றி ஆராயத் 
தெரியாதவன் எப்படி பிறவற்றைப்பற்றி ஆராய 
முடியும் ? 

அப்படி யாராய்ந்தால்தான் அது ஏர்த 
அளவு பயன் தரத்தக்கதாக இருக்கும் ? 


கின்றது . 


10 . 


இயற்கையில் தோய்ந்து , இயற்கையில் வளர்ந்து , 
இயற்கையேயாய தமிழர்கள் கண்ட தவைசிரந்த நாக 
ரிகம் என்ன ? சமய உணர்ச்சிதானே . சமயமில்லாத 
தமிழ் நாகரிகம் எங்கிருக்கிறது ? தமிழ் வரலாற்று 
முதல் நூலாகிய தொல்காப்பியம் நிலத்தைப் பகுத்த 
போதே - நிலத்தின் இயல்புக்கேற்ப தெய்வத்தையும் 
வகுத்ததே . 


அவ்வாறாகப்பலவாயிரமாண்டுகளாகத் தமிழுடலில் 
உயிராக விளங்குகின்ற சமய உணர்ச்சியின் வளர்ச் 
சிக்கு ஒரு ஒழுங்குவேண்டும் ஒழுங்கில்லா" வாழக்கை 
மழுங்கும் . ஒழுக்கு திட்ட த்தைக்கொண்டு வளர் 
வது . திட்டமில்லா வாழ்க்கை மட்டமே . 


ஒருவன் விழித்தது முதல் திரும்பப் படுக்கும் 
வரை திட்டமான ஒழுங்குடனிருக்கவேண்டும் . இந்த 
விதிகள்தாம் மதச் சடங்குகள் 
கூறுவன சாத்திரங்கள் . 


அவைகளைக் 


11 


காலையில் 5 - மணியளவில் எழுந்தால் சுகம் 
முல் , எழுந்தவுடன் " மனத்தைப் பலவிடங்களில் 
அலையவிடாது ஒரு இடத்தில் . ஒடுக்கிப்பழக ஒரு 
பொருளைத் தியானி என்றால் , மல்சலத்தைத் 
தூரக் கழி , சுகாதாரத்தைக் கெடுக்காதே என்றால் 
தண்ணீரில் 

குளி , சுத்தமான ஆடையுடுத்து ; 
தூய்மையான 

உண் என்றால் இவை 
பொதுச் சுகாதாரத்தை ஒட்டி சொன்ன புத்திமதிகள் 
தாமே . 


உணவை 


கல்வி , பொருளாதாரம் , சுகாதாரம் , இவற்றையே 
இத்தகைய சமயம் , தனது திட்டமான சட்டமாகக் 
கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படை . 


ஏற்பதிகழ்ச்சி , சாம்பியிருப்பது தொலையாப் 
பாலம் , ஓயாத்தூக்கம் ஒழியாத்துன்பம் , ஆதலால் 
நன்றாக உழைக்கவேண்டும் ஊதியம் நிரம்பப் பெற 
வேண்டும் , பெற்ற ஊதியத்தைக்கொண்டு - பெருகிய 
இன்பத்தை எந்தவேண்டும் . - தொழிலில் ஏற்றத் 


10 


தாழ்வில்லை.. அடியார்களில் பல தொழிற் பெரு 
மக்கள் இருந்தார்களே . அவர்களில் கடவுள் முன் 
னிலையில் ஏற்றத் தாழ்வு காட்டப்பெற்றதா ? ஆத. 
லால் எல்லோரும் ஓர் குலம் , -ஓர் , இனம் , உடன் 
பிறந்தவர்கள் என்று சமயச் சட்டம் காணப்படுகிற 
தல்லவா ? இது தனி மனிதன் பொருளாதாரம் 
தான? அதையா வளர்க்கின்றது!. நாட்டுப்பொரு 
ளாதாரமே உயரவில்லையா ? ஒத்த மனத்தால் வளர். 
வது அன்புநெறி .. அன்பு நெறியே சமய வாழ்வு . 
உண்மையான சமயத்தில் உயர்வு இல்லை , தாழ்வு 
இல்லை, ஏழை இல்லை , செல்வரில்லை , என்னது 
இல்லை , உன்னது இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் 

. 
சொந்தம் . இத்தகைய பொதுவாழ்வை நமக்கு 

வருகின்ற சமயம் நமக்குத் தேவை 
யில்லையா ? 


அளித்து 


மனிதனுக்கு ஞானம் அவசியம் . ஞானம் இல்லா 
தவன் ஊனம் . அந்த ஞானத்தைக் கல்வியால்ல்லது 
அடைய முடியாது . கல்லார் ... நெஞ்சில் நில்லான் 


ஈசன் . கல்வியில்லாதவன் சமய விரோதி. ஆதலால் , 
மனமாகிய அகலில் , உணர்ச்சியாகிய எண்ணெய் 
இட்டு , ஊக்கமாகிய திரி பொருத்தி , ஞானமாகிய நீல் 
விளக்கை ஏற்றி , அறியாமையாகிய இருளைப் போக் 
குங்கள் , போக்குங்கள் என்று சொல்லுகின்ற சமய 
நிலை தேவையா ? இல்லையா ? 


ஒளிக் 


(கல்வி என்பது புத்தகக் குறிப்புக்களைப் புத்தியில் 
அமைத்துக்கொள்வது மாத்திரமல்ல . உண்மையான 
கல்வி , உள்ளத்தில் ஒன்றி , உணர்ச்சியாக 

ஒளி 
யாகப் பிரதிபலிப்பது . அத்தகைய 
கல்வியே கடவுளுணர்ச்சி . உண்மையான கல்விக்கு 
ஒழுக்கம் உயிர் . வரம்புகளும் கட்டுப்பாடு 
களுமே கை கால் முதலிய உறுப்புக்கள் உறுதியே 
உள்ளம் . நம்பிக்கையே உணர்ச்சி , 

ஆசார 
சீலங்களே இதயத் துடிப்புக்கள் . நாம் அறிந்தன 
வற்றைக் காட்டிலும் அறிய வேண்டுவன பலவுள. 
எல்லாம் அறிந்த பொருள் நம்மையும் நம் அறிவையும் 


14 


கடந்துள்ள கடவுள் ஒருவரே என்று துணிந்து ,, 
அவரை நினைத்திருப்பதே தொழில் என்று , தற்போ 
தைய நிலையிலும் மேலும்மேலும் உயர்ந்து நிற்க வழி 
காட்டுவதே சமயக் கல்வி . 


இவ்வண்ணம் இம்மையில் மக்களுக்குத் தேவை 
யான எல்லா வகையான வாழ்க்கைத் திட்டங்களையும் 
வகுக்கும் சமயத்திற்கும் பிரசாரம் தேவையான 
காலமும் வந்தது , அறிவாளிகள் யாவருக்கும் வியட் 
பைத் தருவதாகும் . ஆம் . மனிதனுக்கு உணவு 
மிக அவசியம் . உணவு உழவின் பயன் . உணவின்றி 
மனிதன் உயிர் வாழமுடியாது . 

அப்படியிருந்தும் 
உணவைப் பெருக்குங்கள் , உணவைப் பெருக்குங்கள் 
என்ற பிரசாரமும் நாட்டில் நடக்கவில்லையா ? அது 
போல மக்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறினாலும். 
மறந்தாலும் , சமயங்களில் சில அழுக்குகள் படிந்து 
உண்மை மறைந்தாலும் , பிரசாரத்தைச் செய்து 
விளக்க வேண்டியது அவசியந்தானே ? 


15 


ஆகவே சமயங்கள் எவ்வளவு உயர்ந்த தத்துவங் 
களை விளக்கிக்கொண்டிருந்தாலும் அதனை விளக்கம் 
செய்யப் பிரசாரங்களும் தேவையே என்பது புலனா 

வைரத்திற்கும் விளம்பரம் இல்லை 
யானால் விற்குமா ? 


கின்றது . 


ஆதலால் சமய உண்மைகளை உணர்ந்து மனி , 
நிலையிலேயே தெய்வத்தன்மையை அடைவோம் , 
நிவைத்த இன்பம் நம்முடையது , இன்பமே எந் 
நாளும் துன்பம் இல்லை என்பது நமது சமயந்தந்த 
வீரமொழி . 

அதனைத் துணைக்கொண்டு உறுதி 
பெறுவோமே . 


என்று மின்பம் பெருகு மியல்பினோடு 
ஒன்று காதலித் துள்ளமும் ஓங்கிட 
பயன்றுளா ரடியார் அவர் வான்புகழ் 
நின்றது எங்கும் நிலவி யுலகமெலாம் . 


-- சேக்கிழார் . 


